GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


MENT 


OF 


No. 36 ] 


TRUTH 
ALONE TRIUMPHS 


11 


ADU 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


D.T.P. - 11-2 ( 36 ) -1 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 7 , 2022 
Aavani 22 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND 
REGISTRATION DEPARTMENT 


Tamil Nadu Value Added Tax Act : - Appointment 
of Chairman in Tamil Nadu Sales Tax Appellate 
Tribunal . 


HOME DEPARTMENT 
( SC ) 

Award of the Home Guards and Civil Defence 
Medal for Meritorious Service on the occasion 
of the Independence Day , 2020 . 


CONTENTS 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 1.60 Paise . 


Pages . 


942 


942 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees ' State Insurance Act.- Renewal of 
exemption granted to the Tamil Nadu Cements 
Corporation Limited , Ariyalur for certain 
period . 


Industrial Disputes Act . - Declaration of Critical 
Piping for High Pressure Boilers , Pressure 
Vessels Fittings , etc. Industry as public utility 
service etc. 


Labour Courts for Adjudication . 

பொதுத் துறை 


[ 941 ] 


தகைசால் தமிழர் விருது . 


Pages . 


942-943 


943 

943 


944 


942 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Appointment of Chairman in Tamil Nadu Sales Tax 
Appellate Tribunal under the Tamil Nadu Value Added 
Tax Act . 


[ G.O. ( D ) . No. 158 , Commercial Taxes and Registration ( A1 ) , 
19th July 2022 , ஆடி 3 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 11 ( 2 ) /CTR/729/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) read with sub - section ( 3 ) 
of section 50 of the Tamil Nadu Value Added Tax Act , 
2006 ( Tamil Nadu Act 32 of 2006 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints Ms.G.Vijayalakshmi , District 
Judge functioning as XI Additional Judge , CBI cases relating 
to Banks and Financial Institutions , City Civil Court , Chennai 
as Chairman , Tamil Nadu Sales Tax Appellate Tribunal , 
Chennai vice Thiru . N. Ramanathan . 


HOME DEPARTMENT 
( SC ) 

Award of the Home Guards and Civil Defence Medal for 
Meritorious Service on the occasion of the Independence 
Day , 2020 . 

[ Letter No. HSC1 / 317-8 / 2020 Home ( Sc ) , 18th August 2022. ] 


XX 


No. 11 ( 2 ) /HO/730/2022.-The Following Notification of 
the Gazette of India , President's Secretariat , New Delhi , 
the 15th August 2020 is republished. 


XX 


No. 147 - Pres / 2020 - The President is pleased to award 
the Home Guards and Civil Defence Medal for Meritorious 
to the under mentioned officials of Home Guards & Civil 
Defence : 


XX 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


XX 


XX 


XX 


B. JOTHI NIRMALASAMY , 
Secretary to Government . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


29. Sh . Palani Manickavelu 


XX 


XX 


XX 


Assistant Commandant General 
Tamil Nadu 


30. Sh , Senniappan Murugesan , 
Company Commander , 
Tamil Nadu . 


XX 


XX 


XX 


2. These awards are made under Rule 3 ( ii ) of the 
rules governing the award of Home Guards & Civil Defence 
Medal for Meritorious Service . 


SM SAMI , 
Under Secretary . 


K. PHANINDRA REDDY , 
Additional Chief Secretary to Government . 


[ Part II - Sec . 2 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Renewal of exemption granted to the Tamil Nadu Cements 
Corporation Limited , Ariyalur for certain period under 
the Employees ' State Insurance Act . 


[ G.O. ( D ) . No. 415 , Labour Welfare and Skill Development ( L1 ) , 
22nd August 2022 , ஆவணி 6 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) / LWSD / 731 / 2022 . In exercise of the powers 
conferred by section 87 read with section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
Tamil Nadu Cements Corporation Limited , Ariyalur from the 
operation of the said Act for the period of one year from 
01.02.2022 to 31.01.2023 . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid management wherein the 
employees are employed shall maintain a Register showing 
the names and designations of the exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees 
shall continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on the basis 
of the contributions paid prior to the date from which 
exemption granted by this Notification operates . 


( c ) The contribution for the exempted period , if 
already paid shall not be refunded . 


( 2 ) The employer of the said management shall submit 
in respect of the period during which that management 
was subject to the operation of the said Act ( hereinafter 
referred to as " the said period " ) returns , in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of section 45 of the said 
Act , or other official authorized in this behalf shall , for the 
purpose of , 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of section 44 of the said 
Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 for the said period ; or 


( iii ) ascertaining whether the employees continue 
to be entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration of which 
exemption is being granted under this Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions 
of the said Act had been complied with during the period 
when such provisions were in force in relation to the said 
workshops and stores be empowered to , 


Sep. 7 , 2022 ] 

( a ) require the principal or immediate employer 
to furnish to him such information as he may consider 
necessary ; or 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( b ) enter any management office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books 
and other documents relating to the employment of persons 
and payment of wages or to furnish to him such information 
as he may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant , or any person found in such management 
office or other premises , or any person when the said Social 
Security Officer or other official has reasonable cause to 
believe to have been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any 
register , account book or other document maintained in 
such management office or other premises . 


Notification under the Industrial Disputes Act . 
Declaration of Critical Piping for High Pressure Boilers , 
Pressure Vessels , Fittings , etc. Industry as public 
utility service under the Act . 


[ G.O. ( Rt ) . No. 279 , Labour Welfare and Skill Development ( D2 ) , 
17th August 2022 , ஆவணி 1 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /LWSD/732/2022.-WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
Critical piping for High Pressure Boilers , Pressure Vessels , 
Fittings , etc. Industry should be declared as a public utility 
service for the purposes of the Industrial Disputes Act , 1947 
( Central Act XIV of 1947 ) 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said Act , 
the Governor of Tamil Nadu hereby declares that the " Critical 
piping for High Pressure Boilers , Pressure Vessels , Fittings , 
etc. Industry " to be a public utility service for the purposes 
of the said Act for a period of six months with effect on 
and from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette . 


Declaration of Industry Manufacturing Boilers Auxiliaries 
for High Pressure Boillers as public utility service 
under the Act . 


[ G.O. ( Rt ) . No. 280 , Labour Welfare and Skill Development ( D2 ) , 
17th August 2022 , ஆவணி 1 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No. II ( 2 ) /LWSD/733/2022.-WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
" Industry Manufacturing Boiler Auxiliaries for High Pressure 


943 


Boilers " should be declared as a public utility service for 
the purposes of the Industrial Disputes Act , 1947 Central 
Act XIV of 1947 ) ; 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said 
Act , the Governor of Tamil Nadu hereby declares that the 
" Industry Manufacturing Boiler Auxiliaries for High Pressure 
Boilers " . to be a public utility service for the purposes of 
the said Act for a period of six months with effect on 
and from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette . 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கோவை ) லிட் . , 
கோவை 


[ அரசாணை ( டி ) எண் . 399 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( டி 1 ) த் துறை , 5 ஆகஸ்ட் 2022 , ஆடி 20 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No.II ( 2 ) /LWSD/734/2022.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , ( கோவை ) லிட் . , கோவை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
கோவை அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் ( சிஐடியு ) , கோவை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் 1. திரு . T. திருஞானம் , 
( ப.எண் .013293 ) 2. திரு . C. வன்னிமுத்து , ( ப.எண் . 018165 ) 
ஆகிய ஓட்டுநர்களுக்கு தலா ரூ .500 / - அபராதம் விதித்து 
நிர்வாகம் பிறப்பித்த 04-05-2020 - ம் நாளிட்ட உத்தரவை ரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


944 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


No.II ( 2 ) / PU / 735 / 2022 

[ விருதுகள் சுதந்திரத் தினவிழா , 2022 மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்களால் சுதந்திரத் தினத்தன்று தமிழ்நாட்டிற்கும் , 
தமிழினத்திற்கும் மாபெரும் பங்காற்றிய “ திரு . ஆர் . நல்லகண்ணு ” 
என்பவருக்கு " தகைசால் தமிழர் ” விருது ரூ . 10,00,000 / - ( ரூபாய் 
பத்து இலட்சம் மட்டும் ) மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்க 
ஆணை வெளியிடப்படுகிறது . ] 

கீழ்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது. 


படிக்கப்பட்டது : 


பொதுத் துறை 

தகைசால் தமிழர் விருது 


[ அரசாணை ( நிலை ) எண் 3154 , பொது ( பொது- l ) த் துறை , 
8 ஆகஸ்ட் 2022 , ஆடி 23 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


[ அரசாணை ( நிலை ) எண் 437 , பொது ( பொது- I ) த் துறை , 
நாள் 26 ஜூலை 2021 . 


ஆணை : - எண் . 3154 , பொது ( பொது- I ) த் துறை , 
நாள் 8 ஆகஸ்ட் 2022 . 


பார்வையில் படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாட்டிற்கும் , 
தமிழினத்திற்கும் மாபெரும் பங்காற்றிய தமிழர்களை 
பெருமைப்படுத்தும் வகையில் ஒரு புதிய விருதை “ தகைசால் 
தமிழர் விருது " என்ற பெயரில் ஒருவருக்கு வழங்கவும் , 
இவ்விருது 2021 - ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சுதந்திரத் 
தினத்தன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் 
எனவும் ஆணையிடப்பட்டுள்ளது . 


2 . 


இவ்விருதினை பெறும் விருதாளருக்கு 
ரூ .10,00,000 / -க்கான ( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) காசோலை 
மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என பார்வையில் 
காணும் அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளது . 


[ Part II - Sec . 2 


3.2022 - ஆம் சுதந்திரத் தினவிழாவில் " தகைசால் தமிழர் 
விருது " வழங்குவது குறித்து 27-07-2022 அன்று மாண்புமிகு 
முதலமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் 
திரு . ஆர் . நல்லகண்ணு அவர்களுக்கு “ தகைசால் தமிழர் ” 
விருது வழங்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது . 


3 - ல் 

4. மேலே பத்தி பரிந்துரைக்கப்பட்டுள்ள 
2022 - ஆம் ஆண்டிற்கான “ தகைசால் தமிழர் விருது ” -க்கு 
தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு . ஆர் . நல்லகண்ணு அவர்களுக்கு 
ரூ . 10,00,000 / -க்கான ( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) 
காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்க ஒப்பளிப்பு 
செய்து இதன் மூலம் ஆணை வெளியிடப்படுகிறது . 


5. பத்தி 4 - ல் ஒப்பளிக்கப்பட்ட தொகை ரூ . 10,00,000 / 
( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) கீழ்க்கண்ட கணக்குத் 
தலைப்பில் பற்று வைக்கப்பட வேண்டும் . 


" 2075-00- பல்வகைப் பொ துவான பணிகள் 
104- தன்னிகரற்ற பணிகளுக்கான உதவித் தொகைகளும் 
வெகுமதிகளும் மாநிலச் செலவினங்கள் - AV- தகைசால் 
தமிழர் விருது 359 பரிசுகளும் வெகுமதிகளும் 01 
பரிசுகளும் வெகுமதிகளும் ( IFHRMS DPC - 2075 00 104 
AV 35901 ) " . 


- 


6. மேலே பத்தி 4 - ல் அனுமதிக்கப்பட்டுள்ள விருதுத் 
தொகையான ரூ .10,00,000 / -த்தை வரைவு காசோலையாக 
விருதாளரின் பெயரில் பெற்று வழங்க பிரிவு அலுவலர் , பொது 
( பட்டியல் - அ ) த் துறையின் பிரிவு அலுவலர் 
அலுவலர் அவர்களுக்கு 
அதிகாரம் வழங்கப்படுகிறது . 


7. இவ்வாணைக்கு அரசாணை ( நிலை ) எண் . 519 , நிதி 
( சம்பளங்கள் ) த் துறை , நாள் 29-09-1997 - ன்படி நிதித்துறையின் 
ஒப்புதல் தேவையில்லை . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


- 


டி . ஜகந்நாதன் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


